“Better Everyday!” (TAMIL) 


“நாளொரு மேனி!” 


R. ஸ்டான்லி, 18 நவம்பர்‌ 2021 


எனது சொந்தவூராகிய நாசரேத்தில்‌ உயர்‌ ஆங்கிலிக்கன்‌ திருச்சபைப்‌ பாரம்பரியத்தில்‌ 
வளர்க்கப்பட்ட எனக்கு, நான்‌ திடப்படுத்தல்‌ பெற்ற 1962 ஏப்ரல்‌ 7 அன்று, 1887இல்‌ வெளியான 
“Come Ye Apart” என்ற J. R. மில்லர்‌ (1840-1912) எழுதிய தினசரித்‌ தியான நூலை எனது 
பெற்றோர்‌ எனக்கு அன்பளித்தனர்‌. இது கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை குறித்த தியான நூல்‌. எங்களது 
எளிய பொருளாதார நிலையின்‌ காரணத்தால்‌ முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவ அம்மையார்‌ இந்நூலை 
வாங்கிட எனது அம்மாவுக்கு உதவினார்கள்‌. அதே ஆண்டு நவம்பர்‌ 18 அன்று நான்‌ மறுபடி 
பிறந்தேன்‌. காரைக்குடியில்‌ எனது பொறியியல்‌ பட்டப்படிப்பை முடிக்கும்‌ 1968ஆம்‌ ஆண்டுவரை 
எனது தனிப்பட்ட திருமறைத்‌ தியானத்துடன்‌ இந்நூலையும்‌ நெடுகவே பயன்படுத்திவந்தேன்‌. 
பின்னர்‌ அதனை எங்கள்‌ கல்லூரி வளாக ஜெபக்குழுவிடம்‌ விட்டுச்‌ சென்றேன்‌. இதனை ஏறத்தாழ 
1௦ ஆண்டுகள்‌ பல்வேறு மாணவர்கள்‌ பயன்படுத்தினர்‌. 1979இல்‌ பட்டம்‌ பெற்ற அவர்களில்‌ ஒருவர்‌ 
இந்நூலைப்‌ பல நாடுகளுக்கு எடுத்துச்சென்று பயன்படுத்தி வந்திருக்கிறார்‌. கதையைச்‌ 
சுருங்கக்கூறின்‌, “நாளொரு மேணி” (Better Everyday) என்ற எனது தினசரித்‌ தியான நூல்‌ 2003 





நவம்பரில்‌ அச்சகத்திலிருந்து வெளிவந்த அதே நாளில்‌ அவர்‌ 40 ஆண்டுகளுக்குமேல்‌ பலராலும்‌ 
பயன்படுத்தப்பட்ட அப்பிரதியை, எந்த விபரமும்‌ தெரியாது, என்‌ கையில்‌ கொடுத்தார்‌. “இதைச்‌ 
செய்தது கர்த்தருடைய கரம்‌ அல்ல என்று யார்‌ சொல்ல முடியும்‌ ?” (யோபு 12:9). தேவனைப்‌ 
பொருத்தவரையில்‌, அவர்‌ ஆதி முதல்‌ அந்தத்தை அறிந்திருப்பவர்‌ என்பதால்‌ அனைத்தையும்‌ 
முன்குறித்திருக்கிறார்‌ (ஏசா 46:10). 

“நாளொரு மேணி”” என்ற இந்த 432-பக்கத்‌ தினசரித்‌ தியான நூலை முதலில்‌ தமிழ்ப்‌ பதிப்பாக 
30௦௦ பிரதிகள்‌ வெளியிட்டேன்‌. ஆங்கிலப்‌ பதிப்பு 2004 மே மாதம்‌ வெளிவந்தது. 
தேவாதீனத்தின்படி 1971இல்‌ நான்‌ நிறுவிய ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்தினை (BYM) நெடுகவே 
ஆதரித்துவரும்‌ ஏறத்தாழ 5000 பேருக்கு இந்நூலைத்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ அன்பளித்தேன்‌. 
எனது வங்கிச்‌ சேமிப்பையும்‌, இயக்கத்திலிருந்து நான்‌ ஓய்வுபெற்றபோது கிடைத்த பணம்‌ 





முழுவதையும்‌ காலியாக்கியே இதற்கான செலவைச்‌ சந்தித்தேன்‌. பத்தே ஆண்டுகளுக்குள்‌ தமிழ்‌, 
ஆங்கிலம்‌, பெங்காலி, குஜராத்தி, இந்தி, கன்னடம்‌, மலையாளம்‌, மராத்தி, ஒடியா மற்றும்‌ தெலுங்கு 
ஆகிய 1௦ மொழிகளில்‌ இந்நூல்‌ வெளிவந்துவிடுமென்று நான்‌ சற்றும்‌ எதிர்பார்க்கவில்லை. 





தமிழ்‌ மற்றும்‌ ஆங்கிலப்‌ பதிப்புகள்‌ மட்டுமே 28 முறை மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளன! இரண்டு 
இலட்சத்திற்கும்‌ கூடுதலானோர்‌ இதனைத்‌ தினமும்‌ கையிலெடுத்து வாசிக்கின்றனர்‌. ஒவ்வொரு 
ஆண்டும்‌ அடுத்தடுத்து இதனையே வாசித்துவந்தாலும்‌, வேறொரு தினசரித்‌ தியான நூலை 
நாடிச்செல்வோர்‌ கிட்டத்தட்ட எவருமில்லை. எனது கண்ணீரால்‌ என்‌ அன்பர்‌ இயேசுவின்‌ பாதங்‌ 
களைக்‌ கழுவி அவரை முத்தம்‌ செய்கிறேன்‌! 


இந்நூல்‌ எழுத்து வடிவிலும்‌, ஒலி-ஒளி வடிவிலும்‌ டிஜிட்டல்‌ பதிப்பாய்‌ வெளிவந்திருந்தும்‌, 
புத்தகத்தைக்‌ கையிலெடுத்து வாசிப்பதற்கு எதுவும்‌ நிகராகாது. இங்கிலாந்து நாட்டைச்‌ சேர்ந்த 
பண்டிதர்‌ J. டேவிட்‌ பாசன்‌ (1930-2020) அவர்கள்‌ இறக்கும்வரை தனது படுக்கையருகிலேயே 
இந்நூலை வைத்திருந்து பயன்படுத்தினார்‌. “தாளொரு மேணி” வாசிக்கும்‌ பலர்‌ என்னைத்‌ தங்களது 
Morning Pastor என்றழைக்கின்றனர்‌ ! தங்களது வாழ்வின்‌ பல கட்டங்களில்‌ அன்றன்றுள்ள தியானப்‌ 
பகுதிகள்‌ தீர்க்கதரிசனமாய்‌ அமைந்துள்ளன எனச்‌ சாட்சியிடுவோர்‌ ஏராளம்‌. 1963 முதல்‌ 2003 
வரையிலான 4௦ ஆண்டுகளில்‌ நான்‌ எழுதியவற்றிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்டதே இந்நூலின்‌ 
அடக்கம்‌. சற்றும்‌ தகுதியற்ற என்னைப்‌ பயன்படுத்தும்‌ தேவனுக்கே மகிமை! 





புத்தாண்டில்‌ புதுப்பலமும்‌, புதுப்‌ பொலிவும்‌ பெற்றிட இத்தியான நூலை உங்களுக்காகவும்‌, 
நண்பர்களுக்காகவும்‌, சபையினருக்காகவும்‌ வாங்கிக்கொள்ளுங்கள்‌. தனிப்பிரதியின்‌ விலை 
ரூ. 200/-. பத்துப்‌ பிரதிகளுக்குக்‌ கூடுதல்‌ வாங்கினால்‌ 30% தள்ளுபடி. எந்த மொழியில்‌ எத்தனைப்‌ 
பிரதிகள்‌ வேண்டுமென்று குறிப்பிட்டு, உங்கள்‌ முகவரி மற்றும்‌ கைப்பேசி எண்ணுடன்‌, WhatsApp 
அல்லது “-௱£!! வாயிலாக எங்களுக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌. முன்னதாகப்‌ பணம்‌ அனுப்ப 
அவசியமில்லை. அஞ்சல்‌ அல்லது கூரியர்‌ அல்லது லாரி மூலம்‌ உங்களுக்கு அனுப்பப்படும்‌ 
பார்சலுக்குள்‌ விலை மற்றும்‌ வங்கி விபரங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. நாங்கள்‌ உங்களை 


நம்புகிறோம்‌! 


நாளொரு மேனியாய்‌ வளருங்கள்‌! 





R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 99949 04808, 98430 11943 (WhatsApp) 
<stanleyonbible(@hotmall. com> <evangelinestanley I(agmail. com> 
www.StanleyOnBible.com YouTube: StanleyOnBible 


